தமிழ்நாடு அரசு 

2012 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1 .60 காசு . 


* 


* 


THE LE 


தமிழ்நாடு அரசிதழ் 


காய் 


-- 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய 


பமை 


யே வெல்லு 


எண் 42 ] 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 31 , 2012 

ஐப்பசி 15 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


கா 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதிகளின் கீழ் 
கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 
ஈ.டி . 623 . காளப்பட்டி கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் 

க.க . எண் 3/7301 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 , பிரிவு 140 - ன்கீழ் ஈடி 623 காளப்பட்டி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் , 
காளப்பட்டி அஞ்சல் நிலையம் , கோயம்புத்தூர் வடக்கு வட்டம் , கோயம்புத்தூர் மாவட்டம் பதிவு எண்ணை இரத்து செய்து 
உத்தரவிடப்படுகிறது . 

ஈ . டி . 1241 . முட்டத்துநல்லூர் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் 

( க.க . எண் 9/830 ] 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 , பிரிவு 140 - ன்கீழ் ஈ . டி . 1241 . முட்டத்துநல்லூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு 
சங்கம் , செம்மேடு அஞ்சல் நிலையம் , கோயம்புத்தூர் தெற்கு வட்டம் , கோயம்புத்தூர் மாவட்டம் பதிவு எண்ணை இரத்து செய்து 
உத்தரவிடப்படுகிறது . 

கே . 768 கணபதிபுதூர் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் 

க .க . எண் 130/73(1) ] 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 , பிரிவு 140 - ன்கீழ் கே . 768 . கணபதிபுதூர் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் , 
பாப்பநாயக்கன்பாளையம் அஞ்சல் நிலையம் , கோயம்புத்தூர் - 641 018 பதிவு எண்ணை இரத்து செய்து உத்தரவிடப்படுகிறது . 
கோயம்புத்தூர் , 

நா . கண்ண ன் , 
2012 மே 3 . 

துணைப் பதிவாளர் , (பால்வளம் ) . 


சி . 2116 . டெக்ஸ்டைல்ஸ் தொழிலாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கம் , திருப்பத்தூர் 

[ ந.க .2740/2007 . வி .ச .(1 ) 
திருப்பத்தூர் சரகம் , குடியாத்தம் வட்டத்திலுள்ள சி .2116 டெக்ஸ்டைல்ஸ் தொழிலாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் 
சங்கத்தினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி )- ன்படி கலைத்து கூட்டுறவுச் சங்கங்களின் 


DTP - VI-1 (T- Sup.) ( 42 ) - 1 


[ 1] 


துணைப்பதிவாளர் திருப்பத்தூர் அவர்களால் ந .க . 2740/ 2007 வி .ச . (1 ) நாள் : 29 - 12 - 2007 - ல் ஆணை பிறப்பிக்கப்பட்டது . இச்சங்கத்தினை 
கலைத்து கூட்டுறவு சார்பதிவாளர் (பண்டகசாலை) கலைத்தல் அலுவலர் , துணைப்பதிவாளர் அலுவலகம் , திருப்பத்தூர் அவர்களை 
1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 (2) - ன்கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் என 
அறிவிக்கப்படுகிறது . 


திருப்பத்தூர் , 
2012 ஜூலை 


6 . 


டி . கலையரசன் , 

துணைப்திவாளர் . 
T . R .( H ) 168 . ஸ்ரீகாமாட்சியம்மன் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 

[[ந . க . எண் 4202/2011/சி )] 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ( 30வது சட்டம் ) பிரிவு 137 (2)(b )- யின்கீழ் TR (H ) 168 
ஸ்ரீகாமாட்சியம்மன் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கலைத்து , கரூர் கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரால் ஆணையிடப்படுகிறது . 

மேலும் , 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ( 30வது சட்டம் ) பிரிவு 138(1) - ன்படி திருச்சிராப்பள்ளி 
மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கைத்தறி அலுவலர் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறது . 


கரூர் , 
2012 ஆகஸ்ட் 24 . 
K.R.(H ) 32 ஆதவன் விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 

[ ந.க . எண் 2372/2010/சி ] 
சங்கத்தினை செயல்படுத்த சங்க நிர்வாகக் குழுவிற்கு ஆர்வம் இல்லை என்று தெளிவாக தெரிய வருகிறது . மேலும் இச்சங்கம் 
எந்த நோக்கத்திற்காக பதிவு செய்யப்பட்டதோ , அந்த நோக்கம் முற்றிலும் நிறைவேறவில்லை . இனியும் இச்சங்கம் செயல்படும் வாய்ப்பு 
இல்லை என கருதப்பட்டு , 1983ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் (30வது சட்டம் ) பிரிவு 137 (2)(b)- யின் கீழ் 
ஆதவன் விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கே . ஆர் . எச் . 32 கலைத்து கரூர் கைத்தறி மற்றும் துணிநூல் உதவி இயக்குநரால் 
ஆணையிடப்படுகிறது . 

மேலும் 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ( 30வது சட்டம் ) பிரிவு 138(1) - ன்கீழ் திருச்சிராப்பள்ளி 
மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கைத்தறி அலுவலர் (கலைத்தல் ) கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறது . 
கரூர் , 

ஆர் . ஈஸ்வரமூர்த்தி , 
2012 ஆகஸ்ட் 30 . 

உதவி இயக்குநர் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் . 


XN . 886 . தமிழ்நாடு வேலையில்லா இளைஞர்கள் கூட்டுறவு துரித பட்டுவாடா சங்கம் . 

[ ந .க .எண் 640/12/ நு . கூ . 2)] 
தமிழ்நாடு வேலையில்லா இளைஞர்கள் கூட்டுறவு துரித பட்டுவாடா சங்கத்தின் ( XN 886 ) நடவடிக்கையினை முடிவு கட்டுவதற்கு 
1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2) - ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . இவ்வலுவலகத்தை 
சேர்ந்த கூட்டுறவு சார்பதிவாளர் ( குற்றவியல் ) 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 - ன்கீழ் கலைப்பு 
அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 

2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 


XN 775 . தமிழ்நாடு கதர் மற்றும் கிராமத்தொழில் வாரிய பணியாளர்கள் தொழில் வாரிய பணியாளர்கள் 

கூட்டுறவு அருந்தகம் . 

ந.க . எண் 3496/ 11/J . கூ . - 1] 
தமிழ்நாடு கதர் மற்றும் கிராமத் தொழில் வாரியப் பணியாளர்கள் கூட்டுறவு அருந்தகத்தின் ( XN ) 775 . நடவடிக்கையினை முடிவு 
கட்டுவதற்கு 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 ) - ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . 
இவ்வாணையைச் செயல்படுத்துவதற்காக இவ்வலுவலகத்தை சேர்ந்த கூட்டுறவு சார் பதிவாளர் ( குற்றவியல் ) 1983ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 - ன்கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 

2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 


சென்னை , 
2012 ஆகஸ்ட் 10 . 


ஆர் . இராஜேந்திரன் , 
துணைப் பதிவாளர் , ( கடனற்றவை). 


XN . 877 . டாக்டர் எம் . ஜி . ஆர் . பல்கலைக்ழக பணியாளர் நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை 

ந .க . 2081/ 2011 / நு . கூ . - 1] 
டாக்டர் எம் . ஜி . ஆர் . பல்கலை கழக பணியாளர் நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலையின் (XN ) 877 . நடவடிக்கையினை முடிவு 
கட்டுவதற்கு 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 ( 2 - ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . 
இவ்வாணையைச் செயல்படுத்துவதற்காக இவ்வலுவலகத்தை சேர்ந்த கூட்டுறவு சார்பதிவாளர் ( குற்றவியல் ) 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 - ன்கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 
2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 
(XNC ) 502 . ரப்டகாஸ் பிரட் அண்டு கம்பெனி பணியாளர் கூட்டுறவு அருந்தகம் . 

ந . க . 2928/ 2012/ நு . கூ .2 ) 
ரப்டகாஸ் பிரட் அண்டு கம்பெனி பணியாளர் கூட்டுறவு அருந்தகத்தின் ( XNC ) 502 . நடவடிக்கையினை முடிவு கட்டுவதற்கு 
1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 )- ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . இவ்வாணையைச் 
செயல்படுத்துவதற்காக இவ்வலுவலகத்தை சேர்ந்த கூட்டுறவு சார்பதிவாளர் ( குற்றவியல் ) 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 - ன் கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 
2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 
(XNC ) 518 . தி யுனைடெட் இந்தியா லைப் பில்டிங் பணியாளர் கூட்டுறவு அருந்தகம் . 

ந.க . 2931/2012 நு. கூ .2.) 
தி யுனைடெட் இந்தியா லைப் பில்டிங் பணியாளர் கூட்டுறவு அருந்தகத்தின் (XNC ) 518 . நடவடிக்கையினை முடிவு கட்டுவதற்கு 
1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 )- ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . இவ்வாணையைச் 
செயல்படுத்துவதற்காக இவ்வலுவலகத்தை சேர்ந்த கூட்டுறவு சார்பதிவாளர் ( குற்றவியல் ) 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 - ன்கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 

2012 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 


எக்ஸ் . என் .சி . 620 . எல் . ஐ . சி . பணியாளர்கள் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் 


ந .க. 2951/ 2012/ நு. கூ .) 


எல் .ஐ . சி . பணியாளர் கூட்டுறவு சங்கத்தின் ( எக்ஸ் . என் .சி . 620 ) நடவடிக்கையினை முடிவு கட்டுவதற்கு 1983ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2) - ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . இவ்வாணையைச் செயல்படுத்துவதற்காக 
இவ்வலுவலகத்தை சேர்ந்த கூட்டுறவு சார் பதிவாளர் ( குற்றவியல் ) 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
138 - ன்கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 


2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 


(XN 884 ) சிவகாமி அம்மையார் நகர் கூட்டுறவு பண்டகசாலை லிமிடெட் . 


[[ந. க . 2952/2012/ நு . கூ .1.)] 


சிவகாமி அம்மையார் கூட்டுறவு பண்டகசாலை (XN 884)- யின் நடவடிக்கையினை முடிவு கட்டுவதற்கு 1983ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 1372)- ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . இவ்வாணையைச் செயல்படுத்துவதற்காக 
இவ்வலுவலகத்தை சேர்ந்த கூட்டுறவு சார்பதிவாளர் ( குற்றவியல் ) 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
138 - ன்கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 


2012 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 


( XNC ) 541 . தென்னக ரயில்வே பணியாளர்கள் நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை . 


[ ந . க . 2956 /2012/ நு . கூ . 2.)] 


தென்னக ரயில்வே பணியாளர் நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலையின் ( பேசின் பிரிட்ஜ் ) (XNC 541 ) நடவடிக்கையினை முடிவு 
கட்டுவதற்கு 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 )- ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . 
இவ்வாணையைச் செயல்படுத்துவதற்காக இவ்வலுவலகத்தை சேர்ந்த கூட்டுறவு சார்பதிவாளர் ( குற்றவியல் ) 
1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 - ன்கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 


2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 


( XN ) 836 . சென்னை 


கட்டிட தொழிலாளர்கள் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் . 


[[ ந .க . 2958/2012/ நு . கூ . 2).) 


சென்னை கட்டிட தொழிலாளர்கள் ஒப்பந்த கூட்டுறவு சங்கத்தின் (XN 836 ) நடவடிக்கையினை முடிவு கட்டுவதற்கு 1983ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2 ) - ன்கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . இவ்வாணையைச் 
செயல்படுத்துவதற்காக இவ்வலுவலகத்தை சேர்ந்த கூட்டுறவு சார்பதிவாளர் ( குற்றவியல் ) 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 - ன்கீழ் கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 

2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 


(X ) 417 . தமிழ் எழுத்தாளர்கள் கூட்டுறவு சங்கம் 

[ ந.க . 3042/2012 நு . கூ .2.)] 
தமிழ் எழுத்தாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் (X 417 ) நடவடிக்கையினை முடிவுகட்டுவதற்கு 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)- ன் கீழ் கலைத்து ஆணை வழங்கப்படுகிறது . இவ்வாணையைச் செயல்படுத்துவதற்காக இவ்வலுவலகத்தை 
சேர்ந்த கூட்டுறவு சார்பதிவாளர் ( குற்றவியல் ) 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 - ன்கீழ் கலைப்பு 
அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 

2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாளன்று எனது கையொப்பமும் முத்திரையும் இடப்பட்டது . 


சென்னை , 
2012 செப்டம்பர் 5 . 


ஆர் . ராஜேந்திரன் , 
துணைப் பதிவாளர் ( கடனற்றவை) . 


ஏ .எச்.டி. என் .ஏ . 135 . கீழ்களத்தூர் , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் லிமிடெட் . 

[ ந .க . எண் 5874/ ஆ2/2011.)] 
உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்பு இராணிப்பேட்டை கோட்டம் கலைப்பு அலுவலரின் கடிதம் ந .க .எண் 2730/ எ/2010 , 
நாள் : 30 ஜூலை 2012 - ன்படி ஏ . எச். டி. என் .ஏ . 135 . கீழ்களத்தூர் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் இறுதி முடிவு கட்டுவதற்கான 
முன் மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு , அச்சங்கத்தின் பதிவு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) - ன்கீழ் 
31 ஜூலை 2012 அன்று ரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 

இந்த ஆணை 2012ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 31ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகின்றது . 


வேலூர் - 4 , 
2012 ஆகஸ்ட் 29 . 


கோ . கமலநாதன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத் துறை . 


ஏ . எச் . டி . என் . ஏ . 94 . கத்தாழம்பட்டு ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் லிமிடெட் . 

[ ந.க . எண் 5874/ஆ2/2011.)] 
உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்பு இராணிப்பேட்டை கோட்டம் கலைப்பு அலுவலரின் கடிதம் ந . க .எண் 2730/ ஈ/2010 , 
நாள் : 29 ஆகஸ்ட் 2012 - ன்படி ஏஎச்டிஎன்ஏ 94 கத்தாழம்பட்டு ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் இறுதி முடிவு கட்டுவதற்கான 
முன் மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு , அச்சங்கத்தின் பதிவு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) - ன்கீழ் 
29 ஆகஸ்ட் 2012 அன்று ரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 

இந்த ஆணை 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகின்றது . 


வேலூர் - 4 , 
2012 ஆகஸ்ட் 29 . 


கோ . கமலநாதன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


